கத்தோலிக்க வாரவெளியீடு 


( செய்தித்தாளாகப்‌ பதிவுபெற்றது ) 


சத்தியவேத ன்‌ 
.. பாதுகாவலை 


ல்‌ 97 


ஆனி 10-- 1978 1 
பிரதி சதம்‌ 15 


கத்தோலிக்கர்‌ யாவரும்‌ 
வேதபோதக வேலையிற்‌ 


வேதபோதக வேலையின்‌ 


. முக்கிய த்துவத்தைக்‌ கத்தோ 


லிக்கர்‌ யாவரும்‌ மன தில்‌ 
ஆழப்பதித்துக்‌ கொள்வதற்‌ 


காக இவ்வருடம்‌ ப்பசி 


மாதம்‌ 22-ம்‌ திகதி கொண்‌ 


டாடப்பட இருக்கிற வேத 
போதக இனத்துக்கு முன்‌ 


னோடியாக பரி, தந்தை 


6-வது சின்னப்ப பாப்பரச 
ரால்‌ ஒருவிசேஷ செய்தி அத்‌ 
இனத்துக்கு ஐந்து மாசங்‌ 


களுக்கு முன்பாகவே வெளி 
யிடப்பட்டிருக்றெஅ. தேவ 
னஅ வார்த்தைகளைக்கிறீஸ்‌ த 
வரல்லாதவர்‌. மத்தியில்‌ போ 
திக்கும்‌ வேலை குருமாருக்கே 
விசேஷமாக இடப்பட்டிருப்‌ 
பினும்‌, அவ்வேலைக்கு உதவி 
யாகப்‌ பலசேவைகளும்‌ குரு 
மாரல்லாத பொதுநிலைமக்க 
ளினலும்‌ மறுஅறவிகளினா 
னும்‌ செய்யப்பட வேண்டி 
யிருப்பதால்‌ ஒவ்வொரு கத 


உமது நாடு 


- ஏழில்மிக்க நாடு என்கிறார்‌ 


_ பரிசுத்த தந்‌ைத 


இலங்கை சிறிலங்கா? 


எனும்‌ பெயருடன்‌ ஒரு குடி 


யரசாகப்‌ பிரகடனம்‌ செய்யப்‌ 


பட மூன்று தினங்களுக்கு 


- முன்‌ வேதபோதக அலுவல்‌ 


களுக்கு உதவி கொடுக்கும்‌ 
வத்திக்கான்‌ செயற்குழுவில்‌ 
அங்கம்‌ வகிக்கும்‌ வணக்கத்‌ 
அக்குரிய மணிக்‌ முத்துக்‌ 
குமாரு சுவாமிகளுக்குப்‌ பரி 


சுத்த தந்‌ த அளித்தபேட்‌ 


டியில்‌ எமது நாட்டின்‌ இயற்‌ 


கை அழகைப்பற்றியும்‌ ௮௮ 


அடைய இருந்த புதிய நிலை 
மையையும்‌ பற்றியும்‌ அன்பு 


ஐன்‌ குறிப்பிட்டு எமது நாட்‌ 


1 


ஒரு நாச வேலை 


உலகிலே மிகப்‌ பிரசித்தி 
பெற்ற கலைப்‌ பொருள்களில்‌ 
ஒன்றென மதிக்கப்படுகிறது 
“டியெற்று””என அழைக்கப்‌ 
படுகின்ற தேவதாயார்‌ திருச்‌ 
சலையாகும்‌. தமஅ திருக்கு 
மாரன்‌ சிலுவையிலிருர் அ 
இறக்கப்பட்டு அவாஅமடி 
யில்‌ இடப்பட்டிருக்த சோகம்‌ 
நிறைந்த பான்மையில்‌ உயர்‌ 
வரிப்பளிங்கில்‌ செஅுக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ இச்சிலை வத்திக்‌ 
கான்‌ காட்சிப்‌ பொருட்களில்‌ 
அரும்‌ பெரும்‌ திரவியம்‌, 
சென்றமாதம்‌ ஹங்கேரிய 
தேச: இளைஞன்‌ ஒருவனை 
திடீரென அது வைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌ பீடத்தில்‌ பாய்ந்து 
ஏறி; தன்கையிலுள்ள இரும்‌ 
புச்‌ சம்மட்டியால்‌ தேவதா 
யாரின்‌ திருமுகப்‌ பக்கத்தில்‌ 
ஓங்யெடித்து பலத்த தை 
வகளை ஏற்படுத்தி விட்டான்‌. 

(தொடர்ச்சி 4-ம்‌ பக்கம்‌) 


டின்‌ முன்னேற்றத்துக்காகச்‌ 
செபித்துக்கொள்ள வாக்க 
ளித தள்ளா. வேசபோதக 
அலுவல்களுக்கென இவ்வரு 
டம்‌ 380,000,000 ரூபா பெ 


மதியான பணம்‌ உலக தே 


சம்‌ மூழூவலுக்கும்‌ ஒதுக்கப்‌ . 


பட்டிருக்கின்றது. சென்ற 
சில வருடங்களாக வேதபோ 
தக கருமங்களில்‌ ஏற்பட்டி. 
குக்கும்‌ மந்தநிலை அகற்றப்‌ 
படவேண்டிய அவசியத்தை 
வேதபொதக கருமப்பிரிவின்‌ 
தலைவராகிய கருதினால்‌ றொசி 
அடிகளார்‌ எடுத்துக்காட்டி 


குரு அபிஷேகம்‌ 


பங்காளர்‌ 


தோலிக்கரும்‌ தம்மால்‌ உவப்‌ 
புடன்‌ செய்யக்கூடிய தொண்‌ 
டைக்‌ தெரிந்தெடுத்து 
அதைப்‌ பிரமாணிக்கமாகச்‌ 
செய்அவச அச்செய்‌ தியில்‌ 
கேட்சப்பட்டிருக்கின்ற னர்‌. 
செல்வந்தர்‌ தம்மால்‌ கொடுக்‌ 
சக்கூடிய பணஉதவியுடன்‌ 
நின்றுவிடாது தமது மன 
தக்கிசைந்த மறுதொண்‌் டு 
களிலும்‌ ஈடுபடுதல்‌ விரும்‌ 


பப்பட்ளெது, 


60வயதில்‌ குருவானார்‌ 


இது சாதாரணமாக ஈ௩டக்‌ 
கும்‌ விஷயமல்ல, எனினும்‌ 
அண்மையில்‌ ஐக்கிய அமெ 
ரிக்க தேசத்தில்‌ டிற்றோயிற்‌ 
நகரத்தில்‌ 80வயஅ நிரம்பிய 
ஒரு கிரபல வியாபாரியார்‌. 
செய்யப்‌ 
பட்டார்‌, இவரது பெயர்‌ 
மைக்கல்‌ மேர்பி என்பதே, 
தோட்ட அபிவிருத்திச்‌ 
சாதன உற்பத்திச்சாலை ஒன்‌ 
றின்‌ உரிமையாளசாயி ருந்‌ த 


| மைக்கல்‌ மேர்பி, இவ்வுலக 


செல்வங்களின்‌ நிரந்தரமற்ற 
தன்மையை உணரப்‌ பெற்ற 
அம்‌, அவற்றை ஒதுக்கிவைத 
அ, பாலாக செல்வத்தை 
நாடிக்‌ குருவுக்குரிய படிப்புக்‌ 
களை முடித்துக்‌ கொண்டு 


"தமது பிரிவு மேற்றிசாணி 


யார்‌ வால்ரேர்ஸ்‌ அடிகளால்‌ 
அபிஷேகம்‌ செய்யப்பட்‌ 
டார்‌. 


| ஜரோப்பிய 
கன்னியர்‌ மடங்களுக்கு ஏகும்‌ 


1970-ம்‌ வருடம்‌ இந்திய 
நாட்டிலிருந்து 'ஐசோப்பிய 
கன்னியர்‌ மடங்களுக்கு 
இளம்பெண்கள்‌ தப்பான 
முறையில்‌ அழைத்துச்‌ செல்‌ 
லப்பட்டு அங்கே அநீதியான 
முறையில்‌ ஈடத்தப்படுகின்‌ 
றனர்‌ என்ற அபாண்டமான 
குற்றச்சாட்டுகள்‌ இந்திய 
ஆட்சிமன்றத்திலே தன்னும்‌ 
எழுப்பப்பட்ட தயும்‌, 
அதன்‌ பயனாக ஆட்சிமன்றம்‌ 


நடத்திய விசாரணையில்‌ அக்‌ 


குற்றச்சாட்டுகளில்‌ உண்மை 
யில்லையென இந்திய வெளி 
விவகார மர்திரியார்‌ வெளிப்‌ 
படுத்தியதையும்‌ உலகம்‌ அறி 
யுமன்றோ? எனினும்‌ இந்திய 


| திருச்சபை அதிகாரிகள்‌ இ௮அ 


இந்திய பெண்களுக்கு புதுவித்கள்‌ 


பற்றி மேலும்‌ எவரும்‌ கொள்‌ 
ளக்கூடிய ஐயுறவுகலா நீக்க 
லெ புது விதிகளை நிறுவி 
யிருக்கின்‌்றனர்‌. ஐசோப்பிய 
கன்னியர்மடக்களுக்கு தேவ 
தொண்டுக்குரிய பணிகளைப்‌ 
பயிலப்போக விரும்பும்‌ 
பெண்கள்‌ 18வயஅக்கு மேற்‌ 
பட்டவராயும்‌, கல்லூரி உயர்‌ 
தப்‌ பரீட்சையில்‌ சித்தி 
பெற்றவராயும்‌, பெற்றோரின்‌ 
அனுமதிபெற்றவராயுமிருக்க 
வேண்டும்‌. . - பிறதேசமடம்‌ 
களுக்கு அனுப்பிவைக் கு ம்‌ 
பொறுப்பு தனிப்பட்ட எச்‌ 
குருவானவர்‌ கையிலு மில்‌ 
லாது தேசிய ஆயர்சபையின 
ரின்‌ பொறுப்பிலேயே விடப்‌ 
பட்டிருக்கின்றது, 


இதம்‌: 22. 


_————— 


| பட்டம்‌ அருளும்‌ 


இருபது புதுமைகளில்‌ ்‌ 


| இஃதும்‌ ஒன்று 


அமாத்துவம்‌ எய்திய 23-ம்‌ 
அருளப்ப பாப்பானவருக்கு 


முத்திப்பேறுபெற்ற பட்டமும்‌, 
“புனிதர்பட்டமும்‌ அருளப்பட 


வேண்டுமென்று மனுப்பண்ணி 
உலகின்‌ நானாபகுதிகளிலு 
மிருக்து இலட்சக்கணக்கான 
மக்கள்‌ வத்திக்கானுக்கு விண்‌ 
ணப்பங்கள்‌ அனுப்பிக்கொண 
டிருக்றொர்கள்‌. இவர்களில்‌ 
இளைஞர்களும்‌, முதியவர்க 
ளும்‌, கல்விமான்களும்‌, கல்வி 
ய றிவிலலாதவர்களும்‌, செல 
வக்தர்களூம்‌,வறிஞாகளுமான 
பலதிறததின ௬ மே அடங்க 
யிருக்கன்றார்கள்‌. இந்த விண்‌ 
ணப்பங்களில்‌ அமேகம்‌ ஈம்பிக்‌ 
கைக்குரிய ஆத்துமங்களினால்‌ 
! அருளப்ப பாப்பானவர்‌, 
ரோமாபுரி'' என்று யாதும்‌ 
அலங்காசமற்ற சாதாசண முக 
வரியுடன்‌ அனுப்பப்பட டிருச்‌ 
ன்றன. இத்தாலிய தபால்‌ 
நிலையம்‌ வத்திக்கானுக்குஇவை 
களை அனுப்பி வைக்கின்றன, 
வத்திக்கான்‌ அவைகளை வண. 
அன்ரோனி மேய காய்றோலி 
சுவாமியாருக்குத்‌ திரும்ப 
அனுப்பி வைக்கின்றது, இவற்‌ 
றில்‌ ஒரு பெருந்தொகையான 
வைகள்‌ அருளப்பபாப்பானவா 
இன்னுமே வேந்தராக இருக்க 
ரேர்‌, அவர்‌ உலகில்‌ இன்னுமே 
ஊச்கமாகப்‌ பணியாற்றி வருகி 
ரூர்‌ என்‌ ருற்போல்‌ எழுதப்பட்‌ 
டுள்ளன. ல்‌ 

.. வண, அன்சோனியோ காய்‌ 
ஜோலி சுவாமிகள்‌ என்றால்‌ 
அவர்‌ யார்‌? இவர்தான்‌ 
அருளப்ப பாப்‌ பானவ 
ருக்குத்‌ இருப்பட்டம்‌ அருளு 
மாறு கேட்கும்மனுதார்‌ அதா 
வது விண்ணப்யகாரர்‌. அரு 
ளப்ப பாப்பானவர்‌ பிறந்து 
வளர்ந்ததும்‌, ஆரம்ப கலவி 
பபின்றதும்‌ போகாமோ மேற்‌ 
நிராசனமாகும்‌. அவருக்குத்‌ 
திருப்பட்டம்‌ அருளுவதை 
ஆதரித்து, உத்தாவாதமாய்‌ 
இருப்பது இக்த மேற்றிராசன 
மே. இது சம்பந்தமாய்‌ பேர்‌ 
காமோகின்‌ அ௮திமேத்றிசாணி 
யாசான இளெமெனரே கட்டி 
ஆண்டகை உண, கன்ரோனி 
யோ காய்றோலி சுவாமிகளை 
யே விண்ணப்பகாசராகத்‌ தெரி 
வு செய்திருக்கிறார்‌, சுவாமி 
கள்‌ பெரிய கல்விமான்‌, ரோ 
மன்‌ சட்டத்திலும்‌ சனன்‌ சட்‌ 
டத்திலும்‌ பாண்டி த தியம்‌ 


பெற்ற ஒரு பேராசிரியர்‌. 


அருள்‌உள்ளம்‌ படைத்தவர்‌, 
தித்தி2ரமாகச்‌ செயலாற்றும்‌ 
இறமை வாய்க் தவர்‌. புனிதர்‌ 
துறையில்‌ 
பரந்த அனுபவஞானம்‌ உடை. 
யவரா்‌.பிசஸ்தாபம்பெற்ற பிரான்‌ 
சிஸ்கன்‌ சபைக்‌ குசவா, 
முத்திப்பேறு பெற்ற பட்ட 
மோ புனிதர்‌ பட்டமோ ௮௬ 
ளப்பமொறு மனுச்செய்து 
கொள்ளப்‌ பட்ட ஒருவரின்‌ சல 
கையால்‌ ஈடைபெறறனவாக 
எடுத்தாளப் படும்‌ புதுமைக 
சளின்‌ உண்மையை நிலை 
நாட்டி அவைகளை உறுதிப்‌ 
படுத்துவது விண்ணப்பகாரரின்‌ 
பெருங்‌ கடமையாகும்‌. ஒரு 
வர்‌ “முத்திப்பேறு பெற்றவா?' 
ஆக்கப்படுமுன்‌ குறைக்தபட்சம்‌ 


Digitized by Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


இரு புதமைகளும்‌, அவர்‌ 
புனிதர்‌!” ஐக்கப்படுமுன்‌ மே 
லும்‌ இரு புதமைகளும்‌ தாபிக்‌ 
கப்படவேண்டும்‌, 

அவ்வாறாக அருளப்ப பாப்‌ 
பானவரால்‌ நிக ழ்ந்தனவாசக 
இதுவரை எடுத்தாளப்பட்டுள்‌ 
ள ஒருபெறுக்தொகையான 
புதுமைகள்பற்றிய முக்கிய 
மான வைத்திய சான்றுகளைக்‌ 
காய்றோலி சுவாமிகள்‌ மிகவும்‌ 
சாவதானமாக ஆராய்ச்‌ சிசெய்‌ 
ததன்‌ முடிவாகத்‌ தலைத்தெரி 
வான இருபது புதுமைகளை த 
தேர்க்தெடுதது, அவற்றிற்கு 
உச்ச இருபது எனப்பெயர்‌ 
வழங்கியிருக்கினறார்‌. இவற்‌ 
றில்‌ ஒன்று நேப்பிள்ஸ்‌ ஈகரி 
லே சயரோகத்தால்‌ பீடிக்கப்‌ 
பட்டிருக்த 21 வயதுடைய 


“ஒரு கன்னியாஸ்திரி சம்பர்‌ 


தப்பட்ட தாகும்‌, அவளுடைய 
இரைகச்குடலீலே திறந்த ஒரு 
பெரிய புண்‌இருக்தது. அவள்‌ 
திராப்பிணியாளியென்ற அவ 
சாப்‌ பரிகரித்த டச்றர்மார்‌ 
அறிவித்து விட்டசர்கள்‌, அவ 
ரூடைய உயிர்‌ போய்ச்கொண்‌ 
டிருக்தது. ஆனால்‌, அவள்‌ ஒரு 
குருவானஉசால்‌ அவஸ்தைப்‌ 
பூசுதல்‌ அருள ப்பட்டதன்‌ 
மேல்‌ அருளப்ப பாப்பானவ 
சைப்‌ பார்த்து, ௮வா சலுகை 
யை இரந்து மன்றாடிய தும 
உடனடியாகக்‌ குணமடைக்தா 
ளென எடுத்துச்‌ கூறப்படு 
றது. .சாம்றோலி எவாமிகளுள்‌ 
குத்‌ தெரிவிச்சப்பட்ட சான்று 
வருமாறு: நோயினால்‌ பீடிச்‌ 
கப்பட்டிருக்த கன்னியாஸ்திரி 
யை அவள்‌ இறக்துபோவா 
ளென எதிர்‌ பார்க்கப்பட்ட 
தினமன்று காலை 11மணிக்கு 
அவளுடைய அதையீலே டக்‌ 
நர்‌ ஒருவர்‌ சர்‌இத்சார்‌, 
பிற்பகல்‌ 3மணிச்கு மற்றொரு 
கன்னியாஸ்திரி சொற்ப கெய்‌ 
யை அவள்‌ பருகக்‌ கொடுத 
தாள்‌. அனால்‌, அதை அவ 
ளால்‌ உட்கொள்ள முடியா 
இருந்தத. இருபது நிமிஷங்‌ 
சளின்பின்‌ ஒர சன்னியாஸ்திரி 
அவளுடைய புண்ணைக்‌ கழு 
விச்‌ சுத்தஞ்செய்தாள்‌, 2-30 
மணிக்கு அர௩்தப்புண்‌ முற்றாக 
இல்லாது மறைக்தபோய்‌ கிட்‌ 
டத. அந்தப்‌ புண்ணிருக்த 
தழும்பின்‌ அடையாளம்‌ 


(தொடர்ச்ச 3-ம்‌ பக்கம்‌) 


* 4 

போராட்டம்‌ 
கல்வி சம்பந்தமாக ஆங்கில 
நாட்டில்‌ அண்மையில்‌ கடை 
பெற்ற கத்தோலிக்கர்‌ கூட்‌ 
டத்தில்‌ ஆங்கில காட்டுக்‌ ௧௬ 
தினால்‌ ஹீனன்‌ அடிகளார்‌ 
திருச்சபை சரித்திரத்திலே 
புனித தலங்களுக்கரக ஈடு 
பட்ட யுத்தங்கள்‌ பல உண்‌ 
டென்றும்‌ இக்காலத்திலும்‌ 
௮௮ இரு புனித தலக்களுக்‌ 
காகப்‌ போராடி வருகிற 
தென்றும்‌ அவை இரண்டும்‌ 
இல்ல மீம்‌ கர்ப்பமும்‌ எனவும்‌ 


கூறினார்‌. 


{ 


2 


நம்‌ இளைஞர்களுக்காக நாம்‌ எப்போ 
தும்‌ வருங்காலத்தை உருவாக்க முடி 
யாது. ஆனால்‌ நமது இளைஞர்களை வருங்‌ 
காலத்திற்கு ஏற்றவர்களாக உருவாக்க 
முடியும்‌. -- ஓர்‌ அறிஞர்‌ 


சத்தியவேத பாதுகாவலன்‌ 


௫ ஓ © ஓ 
அன்பின்‌ சின்னம்‌ 
ஓவ்வொரு கருத்துக்காக சிற்சில மாதங்களை ஒதுக்கி 
வைப்பதன்‌ காரணம்‌ அம்மாதத்தில்‌ அக்கருத்தை நினைவு 
கூரத்‌ தூண்டவேதேயாகும்‌. அதாவது அம்மாதத்தில்‌ நாம்‌ 
ஒரு குறித்த கருத்தைப்பற்றி அதிகமாகச்‌ சிந்தித்து, தியா 
ணித்துச்‌ செயலாற்றவேண்டும்‌ என்பதேயாகும்‌. இம்மாதம்‌ 
அன்பின்‌ சின்னமாகிய திருஇருதயததைப்பற்றித்‌ தியா 
ணிக்கு, சாம்‌ அதன்மூலம்‌ உணர்க்து கொள்வனவற்றையும்‌, 
காம்‌ செய்யவேண்டுவனவற்றையும்‌ அறிய முயல்வோமாக. 
இரு இருதயப்பக்தி இடைக்காலத்தில்‌ ஏற்பட்ட அதான்‌. 
அதித்‌ திருச்சபை இப்பக்தியை. அனுசரியாமலே வளர்ச்சி 
யடைக்து, தன்‌ மீட்புப்‌ பணியையும்‌ புரிந்தது, ஆனால்‌ இரு 
தயம்‌ என்ற சின்னத்தை அவர்கள்‌ குறிப்‌ படவில்லையே தவிர, 
அச்சன்னத்தின்‌ உட்பொருளை அவர்கள்‌ உணராதவர்கள்‌ 
அல்ல, காம்‌ தருஇருதயத்தை எமதாண்டவர்‌ மனுக்குலத 
தன்மேல்‌ கொண்ட அன்பின்‌ சின்னமாகக்‌ கருதி அதை 
வணங்க வருநிறோம்‌. இந்த அன்பு இல்லாமல்‌ திருச்சபை 
யே, ஏன்‌ உலகமே உருவாகியிருக்க முடியாது; நிலைத்திருக்‌ 
கவும்‌ முடியாது, ன்‌ ்‌ 
எமது விசுவாசவாழ்வுக்குச்‌ சின்னங்கள்‌ அத்தியாவ 
ியமானவை அல்லஎன்பத உண்மை, ஆனால்‌ காம்‌ அரூபிக 
எல்ல ; உடலும்‌ உணர்வும்‌உள்ள மனிதர்‌, ஆகவே வெளி 
அடையாளங்கள்‌ எமது உணர்ச்சிகளை வெளியிடுவதோடு, 
எமது இலட்சியங்களையும்‌ உருவாக்குகின்றன. ஆகவேதான்‌ 
திருஇருதயப்பக்தி இரட்சணியத்துக்கு இன்றியமையாத 
தானும்‌ இறைவன அ பெருந்தன்மையால்‌ எமக்கு அருளப்‌ 
பட்ட ஒரு மாபெரும்‌ அருட்சாதனமாகும்‌, அதை அலட்‌ 
தியம்‌ செய்வோர்‌ இறைவனுக்கும்‌ தமக்குமிடையில்‌ ஏற்படக்‌ 
கூடிய நெருக்கமான உறவை இழக்கநேரிடும்‌. ப்‌ 
- வத்திக்கான்‌ திருச்சக்கஏடுகளில்‌ திரு இருதயப்‌ பக்தியைக்‌ 
குறித்து எதவும்‌ பேசப்படவில்லையாயிலும்‌, இப்பக்திக்கு 
- அடிப்படையாயுள்ள அனைத்தையும்‌ போதிக்கின்றது. சுத 
னாகிய கிறிஸ்‌ அவின்மூலம்‌ புலப்படும்‌ இறைவனின்‌ அன்பை 
அம்குநாம்‌ காண்கிறோம்‌. எமது பரிசுத்த பாப்பாசரும்‌ 
இப்பச்தியின்‌ பொருத்தத்தையும்‌ அவசியத்தையும்‌ பன்‌ 

முறை எடுத்துக்‌ கூறியிருக்கின்றார்‌, - 

மனித உருவெடுத்த வார்த்தையானவரின்‌ கித்திய ௮ன்‌ 
புக்குத்‌ திருஇருதயம்‌ ஒருசிறக்த சன்னமாயிருக்கின்றஅ, 
அதன மட்டில்‌ செலுத்தப்படும்‌ பக்தியும்‌ அன்புப்‌ பக்தியா 
கும்‌. உண்மையான அன்பு உணர்ச்சியின்பாற்‌ பட்ட தல்ல. 
உள்ளத்தில்‌ ஏற்பட்ட ஆழ்ந்த பற்று தலினால்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட முறையில்‌ விரும்பிச்‌ செயலாற்றுவதாகும்‌, தருஇரு 
தயத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ எமது. முதலாவது செயல்‌ 
அர்ப்பணமாகும்‌. அதாவது எல்லாக்‌ காரியங்களிலும்‌ கிறிஸ்‌ 
அவுக்கே முதலிடம்‌ அளிப்பது, எமது நாளாந்த வாழ்வில்‌ 
மற்றெல்லாக்‌ காரியங்களுக்கும்‌ கிறிஸ்‌ அவுக்கு அடுத்தபடி 

யாகத்தான்‌ முக்கியத்துவமளிக்க வேண்டும்‌, 
எமது அடுத்தசெயல்‌ பரிகாரம்‌, கிறிஸ்துநாதருக்கு 
மக்கள்‌ அளிக்கும்‌ பிரதியன்பு மிகக்‌ குறைவானது என்பது 
வெள்ளிடைமலை, அன்பைச்‌ செலுத்திவிட்டு அன்பைப்‌ 
பெறாமலிருப்பது எவ்வளவு கசப்பானது என்பதை எமது 
மனித அனுபவங்கள்மூலம்‌ அறிவோம்‌. கிறிஸ்துவை நேசிப்‌ 
பவர்கள்‌ அவரை நேசியாதவர்களுடைய அலட்சியத் துக்கு 
ஈடாக அன்புச்‌ செயல்களைப்‌ புரிவ த பரிகாசம்‌, நாம்‌ 
மிறமைவிட மேலானவர்கள்‌என்ற தற்பெருமையோடு அல்ல 


ட்‌ 


தெவ்‌ மன்னா” பர்‌ | 


ல ண க ல டை வ ணையை அண்ணை கலா ட டக குடைய வக ணக அவையள்‌ அக டவ வ்‌ ச்‌ 
TT வனை கைக சவக்‌ கைவ அவவை வக சலவைக்‌ வைககைள, 


கிறிஸ்துவின்‌ அன்பின்முன்‌ எம்மைத்‌ தாழ்த்தியே பரிகாரம்‌ 


செய்யவேண்டும்‌. 

அர்ப்பணத்திலும்‌ பரிகாரத்திலுமே திருஇருதயப்பக்தி 
அடங்கும்‌, இம்மாதத்தில்‌ எமத சிந்தனை இவை இரண்‌ 
டையும்‌ மையமாகக்‌ : கொண்டிருக்கட்டும்‌. 


... பலவீனர்களின்‌ பாதையில்‌ . தடையாக 
நின்ற கருங்கல்‌. பாறை பலசாலியின்‌ பாதை 
யில்‌ படிக்கட்டாக அமைகிறது. 

- ஓர்‌ அறிஞர்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


சத்தியவேத பாதுகாவலன்‌ 


நமது இவ்விய இரட்சகர்‌ 


. அன்புருவெடுக்து அவனியில்‌ 


உதித்துச்‌ சிலுவையிற்‌ பலி 
யாகி ஈம்மை மீட்டு இரட்சித 
தார்‌. இத்தகைய அணேைகடர்த 


அன்புச்‌ செயலாற்‌ பாவ அடி 


மைத்‌ தனத்தினின்று ஈம்மை 
மீட்டது போதாமல்‌, அற்ப 
புழுக்களாகிய எங்களுக்குத்‌ 
தம்முடைய திருச்‌ சர்‌ சத்தை 
யும்‌, இருஇசத்தத்தையும்‌ நித்‌ 
திய வாழ்வளிக்கும்‌ ஞான 
உணவாகவும்‌ தந்தருளினார்‌. 
ஆதலால்‌ நாம்‌ அவரது அன்‌ 
புச்‌ செயல்களே நினைந்து 
இறைவனைப்‌ புகழ்ந்து அக 
மகிழ்வோம்‌. ட்‌ 

இழைமகனாய்வந்த இரட்ச 
கர்‌, மனிதமைமீட்கச்‌ சிலுவை 
யிற்‌ பாடுபடுமுன்னர்‌ முதல்‌ 
நாளன்று அப்ப இரசக்குணங்‌ 
களுள்‌ அவவுன்னத பலியை 
மறைத்துத்‌ தமஅ பரம பிதா 
வுக்கு ஒப்புக்‌ கொடுத்தார்‌. 
பெரியவியாழக்கிழமையன்று 
இரத்தம்‌ சிக்தாமல்‌ அவர்‌ 
தம பிதாவுக்கு ஒப்புக்கொ 
டுத்த பலியைப்‌ பெரிய வெள்‌ 
ளிக்ழெமை தமஅ திரு இரத்‌ 
தத்தைச்‌ இந்தி நிறைவேற்றி 
ஞர்‌, ப 

திவ்விய ஈற்கருணைப்பலி 
சிலுவைப்பலியோடு ஒன்றாக 
வும்‌, அதை நினைவூட்டுவதாக 
வன்‌ இருக்கது இல்‌ 
திய பூளைப்‌ பலியை ஈமது 
இசட்சகராகிய யேசு : தாம்‌ 
பட்ட திருப்பாடுகளின்‌ நினை 
வாக நிறைவேற்றும்‌ வண்‌ 
ணம்‌ கற்பித்தருளினார்‌. ஆச்ச 
ரியம்‌ நிறைந்த தேவகற்கரு 
ணையெனும்‌ திருவருட்‌ சாத 
னத்திலே இறைமகன்‌ யேசு 
தமது திருப்பாடுகளின்‌ ஞாப 


சத்தை வைக்தருளினார்‌, கா 
மும்‌: அவர்‌ ஈமக்களிக்க இசட்‌ 
சணியத்தின்‌ பலனை அடைவ 
தற்கு, அர்த அச்சரியமான 
தேவ மன்னாவின தெய்வீக 
இரகசியங்களை அறிந்து அவை 
களை என்றும்‌ நினைவிற்கொண் 
டு திவ்விய நற்கருணோேயை 
ஆராதிப்போம்‌, 


கல்வாரிமலையில்யேசு அனை 
வாஅ மீட்புக்காகவும்‌ அளிக்‌ 
த அன்பின்‌ பலியைக்‌ திவ்‌ 
விய பூசைப்பலி பீடமும்‌ 
தொடர்ந்து ஈடப்பித்தத 
திவ்விய கர்த்தருடைய திரு 
மரணத்‌ தச்‌ காட்டுகிறது. 
யேசு தாம்‌ காட்டிச்‌ கொடுக்‌ 
கப்பட்ட அந்த இராததிரியி 
லே அப்பத்தை எடுத்து நன்‌ 
றியறிக்ததோத்திரஞ்‌ செய்த 
அதனைப்பிட்டு, “இதை வாங்‌ 
கிப்‌ புசியுங்கள்‌ ; இது உங்க 


ளுக்காகக்‌ கையளிக்கப்படும்‌ 


என்‌ சரீ சமாய்‌ இருக்கின்றது; 
எனது ஞாபகமாக இதனைச்‌ 
செய்யுங்கள்‌ என்றும்‌ அதன்‌ 
பிரகாசம்‌ அசனம்‌ பண்ணின 
பின்பு அவர்‌ பாத்திரத்தை 
யும்‌ எடுத்து, *: இந்தப்‌ பாத 
திரம்‌ எனது இரத்தத்தின்‌ 
புதிய உடன்‌ படிக்கையாய்‌ 
இருக்கின்றது ; இதை நீங்கள்‌ 
பானம்பண்ணும்‌ போதெல்‌ 
லாம்‌ என்‌ ஞாபகமாகச்‌ செய்‌ 
யுங்கள்‌ '' என்றார்‌, (அ தலால்‌ 
நீங்கள்‌ இந்த அபபததைப்‌ 


புசித்து இந்தப்பாத்திரக்திற்‌ . 


பானம்பண்ணும்‌ போதெல்‌ 
லாம்‌ ஆண்டவர்‌ வருமளவும்‌ 
அவருடைய மரணத்தை அறி 
விப்பீர்கள்‌ ?' என்று புனித 
இன்னப்பர்‌ கொரிந்தியருக்கு 
எழுதிய நிருபத்திற்‌ கூறி 
யிருக்கெறார்‌. 


_ பூசை வழிகாட்டி 
ஆனி-- 1972. 


12. திங்கள்‌. -. காட்பூசை 


1௮௪. 17 : 1-7 


வாசகங்கள்‌ : 
மத்‌, 5: 112 


18. செவ்வாய்‌: புனித அந்தோனியார்‌ 
1௮௪. 17: 7—16 


வாசகங்கள்‌ : 
மத்‌, 6: 18-10 


14, புதன்‌: 
| வாசகங்கன்‌ : 
ந்தன A 
15. வியாழன்‌, 
வாசகங்கள்‌ 3 
மத்‌, 5: 20-26 
16. வெள்ளி: 
வாசகங்கள்‌ : 
மத்‌, 9: 27-92 
சனி: 
வாசகங்கள்‌ : 
மத்‌, 5: 88-57 


நாட்பூசை 


17. 


நாட்பூசை 


18, ஞாயிறு; ஆண்டின்‌ 11ஆம்‌ ஞா. 
யாத்‌, 19: 2-6 


நாட்பூசை 


1௮௪. 18: 41-40 


காட்பூசை 


1அர. 19: 9, 11-16 


1g. 19: 


[ப] 


[வெ] 


1]அச, 18: 80-69 


19-21 


உரோ, 5: 6-11, மத்‌, 9: 36-10: 8. 


10-6.1972 


தேனாற்கமுணே பசலோக 
வாழ்வை நாம்‌ அடைவதற்கு 
நமக்குப்‌ பெலத்தையளிக்கும்‌ 
பாஸ்காவாக இருக்கிறது. 
யேசு பூங்காவனத்தில்‌ இசட்‌ 
சணிய அலுவலை ஆரம்பிக்கு 
முன்னர்‌ தம்து அப்போஸ்த 
லர்களோடுபாஸ்காவை அருந்‌ 
தினார்‌. நாமும்‌ பமலோகத்திற்‌ 
குரிய புண்ணியக்‌ கருமன்‌ 
களைப்‌ புரிந்து இரட்சணியத்‌ 
தை அடைவதற்குத்‌ தேவ 
நற்கருணையாகிய பாஸ்காவை 
அருந்‌ அதல்‌ வேண்டும்‌, வல 

நமத இரட்சகராகிய யேசு 
தேவகற்கருணை ஏற்படுத்திய 
நினைவை நாமும்‌ ஈன்றியறிஐ 
லோடு கொண்டாடி மகிழ்‌ 
வோம்‌, சம்மனசுகளின்‌ அப்‌ 
பம்‌ எமது ஆன்மாவின்‌ ஞான 
உணவாயிற்று. இஃது உண்‌ 
மையாதலின்‌ இத்த உத்தம 
திவ்விய போசனத்தை என்‌ 
றென்றும்‌ புனிதமாய்‌ இருக்‌ 
அ அருந்துவோம்‌. - யேசு 
ஈமது மீட்பர்‌; ஈல்ல ஆயன்‌ ; 
அவர்‌ இவவுலகில்‌ கம்மை 
மேய்த்து உணவளித்து மே 
அலஇூற்‌ சீவியரின்‌ கூட்டத்‌ 


தில்‌ நம்மைச்‌ செர்த்தருளு.. :. 


மாது அவரைத்‌ தாழ்மையு 
டன்‌ பணிந்‌ அவேண்டுவோம்‌, 

யேசு யூதர்களை கோக்க: 
“' ஏன்‌ மாமிசம்‌ மெய்யாகவே 
போசனமும்‌, என்‌ இரத்தம்‌ 
மெய்யாக பவே பானமுமாய்‌ 
இருக்கின்றது. என்‌ மாமிசத்‌ 


அச 


ணன்‌ ட 


-. இ 


தைப்‌ புசித்து என்‌ இரத்தத்‌: ' 
தைப்‌ பானம்பண்ணுதிறவன்‌ ... 


என்னில்‌ வடக்கிறான்‌; சான்‌ 


அவனில்‌ வசிக்கிறேன்‌; சீவிய , 


சாகிய பிதா என்னை அனுப்பி 
யஅபோலவும்‌, கான்‌ பிதாவி 
னாற்‌ சீவிக்‌ கறதுபோலவும்‌, 
என்னைப்‌ புசிக்கிறவலும்‌ என்‌ 
னாற்‌ சீவிப்பான்‌, பசலோகத்‌ 
திலிருந்து இறங்கின அப்பம்‌ 
இதுவே. இதஉங்கள்‌ பிதாக்‌ 
கள்‌ மன்னாவைப்‌ புசத்தது 
போலல்ல; அவர்கள்‌ மரித்‌ 
தார்கள்‌; இந்த அப்பத்தைப்‌ 
புசக்கிறவன்‌ என்றென்றைக்‌ 


கும்‌ பிழைப்பான்‌ ” என்று. . ' 


திருவுளம்‌ பற்றினார்‌. 
6: 56, 59) ஆதலால்‌ வாழ்வ 
ளிக்கும்‌ வரந்தரும்‌ வானுல 


இல்‌ இருந்து இறர்கிவந்த 
சீவிய அப்பத்தையே நமது 2 


நித்திய வாழ்வுக்குப்‌ பெல 
மளிக்கும்‌ ஞானப்‌ போசன 
மென அறிந்து நமது ஆன்ம 
வளர்ச்சிக்காக அதனை இடை 
யறாஅ அருந்து தல்வேண்டும்‌, 

“£ ஏவனாகிலும்‌ இந்த அப்‌ 
பத்தை அபாத்திரமாய்ப்புஎப்‌ 
பானாூல்‌, அல்லது கர்த்தரு 
டைய பாத்திரத்தில்‌ பானம்‌ 
பண்ணு வானாகில்‌, அவன 
ஆண்டவருடைய சரீரத்தின்‌ 
மட்டிலும்‌, இரத்தத்தின்‌ மட்‌ 
டிலும்‌ குத்றவாளியாவான ?” 
என்று புணித ஏின்னப்பர்‌ 
கொரிந்தியருக்கு எழுதியகிரு 
பத்தில்‌ கூறியிருக்‌ கின்றார்‌, 
ஆதலாற்‌ தகுந்தவிதமாய்‌ நம்‌ 
மை ஆயத்தம்செய்து நல்ல 
பாவசக்தர்‌ததனத்தினால்காம்‌ 

(ம௮பக்கம்‌ பார்க்கவும்‌) 


டட அகல்‌ 


(அரு... 


அஷ 


10-6-1972 


| சத்தியவேத பாதுகாவலன்‌ . 


எதற்கு? 


வண, முதல்வர்‌ சுவாமிகள்‌, 
செபமாலைத்தாசர்‌ ஆசிரமம்‌, 
தோலகட்டி, 
வசாவிளான்‌. 


ஈழத்து இனைஞர்களுக்கு 
ஓர்‌ அரிய வாய்ப்பு 


“்‌ செபமாலைமாதா துறவற சயைக்கு ”' 


செபம்‌, தபம்‌, அப்போஸ்தல வாழ்வு நடாத்தி 
இறைவனோடு ஒன்றித்து வா க்‌ 
ஆர்வமும்‌, தாராள குணமும்‌ உள்ள இளைஞர்கள்‌ 
அழைக்கப்படுகிறோர்கள்‌. 


ன! 3% இதில்‌ குருமார்‌, சகோதரர்கள்‌ உண்டு. 
3 குருமாராக வரவிரும்புவோர்‌ எஸ்‌. எஸ்‌, சி 
.. தேர்ச்சிபெற்றிருக்க வேண்டும்‌. 
இதைப்பற்றி அறிய விரும்புவோர்‌ எழுதலாம்‌, அல்‌ 
லது நேரில்வந்து சந்தித்து முடிவு செய்யலாம்‌. 
5K 3... 
தொடர்பு கொள்ளும்‌ முகவரி: 


% 
பங்குக்‌ குரவர்‌, 
நற்கருணை நடுநிலையம்‌, 


புனித யுவானியார்‌ ஆலயம்‌, 
ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம்‌, 


ஒரு I நிமிடம்‌ ட 4 என்‌. 


ஒரு காளில்‌ நாம்‌ ஒரு நிமி 
மாவது இந்திக்கவேண்டும்‌. 
அஅவும்‌ ஒரு நிமிடத்தைப்‌ 
பற்றி அழ்ர்து சிந்திக்க 
வேண்டும்‌, ஒரு ல 
முடியுமுன்னே இவ்வுலகில்‌ 
நடைபெறும்‌ நிகழ்ச்‌ கள்‌ 
எண்ணற்றவை, கருத்தடை 
மலிந்து கடக்கும்‌ இர்நாட்‌ 
களில்கூட, பிறக்கும்‌ குழந்‌ 


தைகள்‌ ஆயிரம்‌! ஆயிரம்‌ 1! - 


அதே நேரத்திலே வாழ்க்கை 
என்ற்‌ நாடகத்தின்‌ இறுதிக்‌ 
கட்டத்திலே வந்து உயிரை 
- விட ஊசலாடிக்‌ கொண்டி 
ருக்கும்‌ மக்கள்‌ தொகை 
கணக்கிலடங்கா. இரண்டு 
பஸ்வண்டிகள்‌ ஒன்றை 
யொன்று எதிர்நோக்கி விசை 
வாக ஜடிவருகன்றன. கண்‌ 
மூடி. முனிக்கு முன்னே ஒன்‌ 
ரோடு ஒன்று மோதுண்டு 
பிரயாணிசள்‌ பலத்தகாய 


மடைகின்றனர்‌. ஒரு நிமிட 
மாவதற்குருன்‌ ஒரு சிலர்‌ 
இறந்தும்‌ விடுகின்றனர்‌. 


- உதைபந்தாட்டப்‌ போட்டி 


மும்முரமாக 
- றனர்‌. ஒரு குழுவினர்‌ வெற்‌ 
றியை எய்தினர்‌. அதுவும்‌ 
.கடைசியாய்க்‌ கஇடைத்த ஒரு 
நிமிடத்தில்‌ தான்‌. 


தேவ மன்னா 
்‌ (2-ம்பக்கத்‌ தொடர்ச்சி) 
யுனிதமடைக்து பரிபக்குவ 
கிலையெய்திப்‌ பயபக்‌ தியு ௨ 
னும்‌, மேசை மரியாதையுட 
னும்‌ தேவரற்சருனைத்‌ இரு 
விருந்தை அருந்துதல்‌ வேண்‌. 
டும்‌. இவ்வுலகில்‌ வாழ்க்து 
வரும்காம்‌ ஈமஅ நித்தியவாழ்‌ 
வின்‌ நன்மையை அடை தற 
பொருட்டுக்‌ தேவாற்கருணை 
யை அருக்துவதினால்‌ தேவத 
தவத்தின்‌ சதா நித்தியசுகிப்‌ 
பை நிறையப்பெற்றுக்‌ கொள்‌ 


வதற்கு இறைவனை அனுதின | 
மும்‌ இரந்து வேண்டுவோம்‌. | திட்டங்களும்‌, 


-பேசுகன்றனர்‌. 


ளாக. இருக்கின்‌ ற து, 


கல்வி கற்கவேண்டிய மாண 


வன்‌ தன்‌ கடமையை மறந்து 


கனவு காண்கின்றான்‌. பரீட்‌ 
சை வந்ததும்‌ தன்‌ பாடப்‌ 
புத்தகத்தைத்‌ தடி அலை 
கின்றான்‌. கை நடுங்க கால்‌ 


்‌ நடுங்க தன்‌ வினாக்களுக்கு 


விடை எழுத கின்றான்‌. 
இரண்டு மணிகேரம்‌ அர்த 
இடத்தில்‌ இருந்த ஆச 
வெண்டும்‌, இனி எழுதுவது 
என்னதென்று அறியாது 
திகைத்திருக்கின்றான்‌. நேர 
மும்வந்து முடியுதல்லையே 
என்று முதுமுறுக்கன்றான்‌. 
இவனுக்கு ஒரு நிமிடம்‌ ஒரு 
மணி ரேரம்போல்‌ தோன்று 
வதில்‌ வியப்பு ஒன்றுமில்லை. 
ஈண்பர்கள்‌ . இருவர்‌ கூடிப்‌ 
பொழுதும்‌ 
இருட்டி விட்ட. 
நேரமும்‌ வந்துவிட்ட, 
காலம்‌ போவது இவர்களுக்‌ 
குத்‌ தெரியவில்லை, இவ்வித 
சூழ்நிலையில்‌ ஒரு மணிகேரம்‌ 
ஒரு கிமிடமாவதில்‌ ஆச்சரிய 
மில்லை, இவ்வாறு ஒரு நிமி 
டம்‌ ஒரு மணியாவஅம்‌, ஒரு 
மணிரேரம்‌ ஒரு நிமிடமாவ 
அம்‌ மக்களின்‌ மனமாற்றத 
திலே தங்கியிருக்கின்ற.து. 
அவசசமாக ஒரு வேலை 
யைச்‌ செய்து முடிக்க ஒரு 
௮லுவலக த்திற்குச்‌ சென்‌ 
றால்‌ அம்கே*“]பst aminute’” 
அல்லஅ “ஒரு நிமிடம்‌ பொ 
அத்திருங்கள்‌”' என்று கூறு 
வார்கள்‌. . அனால்‌, அந்த ஒரு 
நிமிடம்‌ எத்தனை மணிக்‌ 
கணக்கில்‌ முடியும்‌ என்பது 


கடவுளுக்குத்தான்‌ தெரியும்‌. 


எனவே பழக்கம்‌ எதுவாயி 
ருந்தாலும்‌ கால்கள்‌ குறித்த 
ரெமத்திலே ஜர்‌ இடத்தைப்‌ 
போய்ச்‌ சேரவும்‌, குறிப்‌ 
பிட்ட வேலையைச்‌ செய்தும்‌ 
முடிக்கவும்‌ முயலவேண்டும்‌, 


ஒவ்வொரு நிமிடமும்‌ கடவு 


ளால்‌ அளிக்கப்படும்‌ அரு 
அன்‌ 
நிமிடத்தில்‌ நாம்‌ செய்யும்‌ 
தீர்மானங்க 


பிரியும்‌ 


ERENT (MS TNT EE APTI CA JA 
TE TD i 2 Jr 
HALE US EE El கர்‌ ப 


ரின்‌ இலட்சணங்களும்‌, 


லாம்‌, 


இணை இதற்கெதுவோ! 


இழை நம்பிக்கையுள்ள மக்‌ 

கள்‌ அனைவரும்‌ சடவுளை வழி 
படுசன்தனர்‌, வழிபாட்டு முறை 
கள்‌ இடத்துக்கிடம்‌, சமயத்‌ 
இக்குச்‌ சமயம்‌ வேறு பட்‌ 
டிருக்கின்றன, சமய ஆச:சங்‌ 
கன்‌ காட்டுக்குகாடு மாறுபாடு 
டையதாயிலும்‌ உலில்‌உள்ள 
சமயங்களில்‌ பெரும்பாலான 
வை பலியையே தம்‌ வழிபாட்‌ 
டின்‌ மையமாகக்‌ கொண்டுள்‌ 
ளன, சசபலி, தகனப்பலி, மிரு 
கப்பலி என்௮ பலவாறான பலி 
கள்‌ உள, 

ஈம்‌ இருமறையில்‌ பழையேத்‌ 
பாட்டு நூல்களில்‌ இருக்அ பலி 
யின்‌ முதகியத்‌ தவம்‌ வலியு ௮ ௪ 
தப்பட்‌ டிருப்பதைக்‌ காண 
இறைவன்‌ தாமே பலி 
யின்‌ வகையும்‌, பலிசெலுத்தும்‌ 
முறையும்‌; பலி செலுத்துபவ 
பலி 
செலுத்தம்பொழுது கடைப்‌ 
பிடி க்‌ க வேண்டிய ஒழுங்காக 
ரூம்‌ அனுட்டானங்களும்‌ 
என்ன தன்மை உடையதாய்‌ 
இருக்‌ சுவேண்டும்‌ என்பதை 
வெளிப்படுத்தியுள்ளார்‌. இறை 
வன்‌ பலியை விரும்பினார்‌. ௮வ 
சே பலிசெலுத்தும்‌ மக்கள்‌ தலை 
வர்களை ஏற்படுத்திக்‌ குருகுல த்‌ 
தைப்‌ பெயரிட்டு அழைத்தார்‌, 

காயின்‌ செலுத்திய பலி, 
ஆபேல்‌ செலுத்தியபலி, கோ 
வேயின்‌ ஈன்றிப்பலி, ஆபிரகா 
மின்பலி,.. ஆரேோனின பலி, 
மெல்செதேத்‌ தின்பலி என்‌ 
றெல்லாம்‌ பழையேற்பாட்டில்‌ 
பல முச்சியத்துவம்‌ வாய்ந்த 
பலிகளைப்பற்றிய செய்திகளை 
வாசிக்கன்றோம்‌, இப்பலிகள்‌ 
யாவற்றுக்கும்‌ சிசமம்‌ வைத்‌ 
தாற்போல பலியின்‌ கொடுமுடி 
யாக அமைந்ததே சிலுவைப்‌ 
பலி, இறைமகன்‌ யேசு உலக 
மீட்புக்காக தம்மையே உயிர்ப்‌ 
பலியாக்கனொர்‌. இதுவே புதி 
யேத்பாட்டின் பலி, இப்‌ 
பலிக்கு ஈடும்‌ இணையுமான - 
பலி அன்றும்‌ இன்றும்‌ என்‌ 
அமே இருக்கப்‌ போவதில்லை, 
மக த்‌. தவழும்‌, தனித்‌ தவமும்‌, 
மாண்பும்‌ மிக்க இப்பலிக்கு 
நிகரான  வே௮பலி எதுவும்‌ 
இல்லை. 

அதை என்றும்‌ நினைவு 
கூர்க து உலகுள்ளளவும்‌ தமது 
ஞாபகமாகச்‌ செய்‌ தவருமபடி 
பெரிய வியாழர்கிழமை ஏற்‌ 
படுத்தியதே பூசைப்பலிய ச. 
கும்‌. அவாது சீடர்களுக்கும்‌ 
அவர்களைத்‌ தொடர்க்துவரும்‌ 
குருமாபி னடுக்கு ம்‌ இந்த. 
மக த்துவப்பலியை நிறைவேற 
அம்‌ அதிகாரத்தை அளித்‌ 
துச்‌ சென்றார்‌, உலகன்‌ எத்‌ 
இக்கிலும்‌ எழுவான்‌ தொடக்‌ 
கம்‌ படுவான்‌வசை ஓயாது இப்‌ 
பலி நிறைவேற்றப்பட்டே வரு 
ன்றது. இறைமகன்‌ உடலை 
தன்‌ அபிஷேகம்‌ செய்யப்‌ 
பட்ட கரங்களால்‌ தொட்டு 


ளும்‌ ஆயிரக்கணக்கான மக்க 
ரூக்கு பயனளிக்க வல்லது 
என்பதை நாம்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது, ஆகவே இந்தித்து 
செயலாற்றுங்கள்‌. 


விரைந்து சென்றார்கள்‌. 


சி 


ஏக்தவும்‌, இறைமக்களுக்கு 
அதைப்பகிாக்து அளிக்கவும்‌ 


பாச்கியம்பெற்ற குரு வின்‌ 


மகத்துவத்துக்கு ஒப்புமை 
எதுவுமே இல்லை, 

இத்தகு பெருமைக்கு உரிய 
குருவின்‌ வியத்தகு மகத்து 
வத்தைப்பற்றி தேவ அன்னை 
வெளிப்படுத்தியதாவது:' 'ஒரு 
குருவும்‌, தேவதூதனும்‌ ஒரே 
நேரத்தில்‌ எனஎதி38ர வருவார்‌ 
களாயின்‌ கானை முதலில்‌ குரு 
வுக்கே சங்கையும்‌ மரியாதை 
யம்‌ செலுத்தவேன்‌!' என்ற 
புனிதை மேரி அக்றெடாவுக்கு 


க 


எஸ்‌, எம்‌. ஜே, 


ஒரு காட்சியில்‌ . தேவ அன்னை 
தெரிலித்தாச்‌. மேலும்‌ தொ 
டர்க்து தேவதாயார்‌ தெரிவித்‌ 
தததாவத, குறு மத்றோர்‌ 
கிறிஸ்து; அப்பத்தையும்‌ இர 
சத்தையும்‌ கிறிஸ்துவின்‌ சரீர 
மாகவும்‌, இரத்தமாகவும்‌ மாற்‌ 
அம்‌ வல்லமை குருவைத்‌ தவிர 
எவருக்குமே இல்லை. அதரா 
௮ம்‌ முடியாது. அதிதூதரா 
அம்‌ தகாது. பாவத்தை மன்‌ 
னிக்கும்‌ அதிகாரமும்‌ தேவ 
தூதனுச்லெலை, எல்லாவல்ல 
மையும்‌, ஆற்றலும்‌ அருட்‌ 
கொடைகளும்‌, சவுக்‌ தரிய 
மும்‌, அறிவும்‌, பரிசுத்தமும்‌ 
நிறைந்தவர்கள்‌ தேவதாதர்‌ 
கள்‌, ஆயினும்‌ இறைவன்‌ 
குருமாருக்களிதத இப்பெருங்‌ 
கொடையை தூதர்களுக்க 
ளிக்கவில்லை, உணமையாக 
வே குருவின இவ்‌ அதிகாரம்‌ 
அளப்பரியது ; இணையற்றது. 
அவருக்கு இறைவன்‌ அளித்த 
இவ்வலலமையும கொடைத்‌ 
திறனும்‌ மசத்துவமான து? 
என்று விளக்கினார்‌ தேவ 
அன்னை. 

ஆர்ஸ்‌ சசரப்புனிதர்‌ என்று 
அழைக்கப்படும்‌ புனிதஜோண்‌ 
வியான்னி குருத்தவ த இன்‌ 
மகத்தவத்தை அதிகமாக 
எடுததுசைத்துள்ளார்‌, அவர்‌ 
கூறியுள்ளதாவது: “குருத்து 


3 


வம்‌ இல்லாவிடில்‌ இவ்வுலகில்‌ 
கடவுள்‌ ஈமக்கருளும கொடை 
கள்‌ யாவும்‌ விண்‌--பயன அற 
றது, பொன்டிற றந்த வீட்‌ 
டைப்‌ பூட்டி வைத்திருக்‌ தால்‌ 
என்னபயன்‌ நித்திய உலகின்‌ 
சம்பத்‌ தச்களுக்கு திறவுகோல்‌ 
குருவிடமே உண்டு, அவரே 


மோட்சவாசலைத இறக்‌ துவைப்‌ 


பவர்‌; அவரே கடவுனின்‌ 
செல்வம்‌, சடவுள்‌ அருளைப்‌ 
பகிர்க்தளிக்கும்‌ கருவியும்‌ 
அவரே? மேலும்‌ அப்புனிதர்‌ 
கூஅவதாவனு ; “குரு தனக்‌ 
காக குருத்துவத்தைப்‌ பெற 
வில்லை ; தனக்குத்தானே பாவ 
மன்னிப்பு அளிப்ப தில்லை, 
தேவதிரவிய . அனுமானங்கள்‌ 
என்ற அருட்சாதனங்களை த 
தனக்குத்தானே அருளுவ 
இல்லை; தனக்குத்தானே க௬ 
வாய்‌ இருப்பதில்லை; ஆலை, 
உங்கள்‌ ஈன்மைக்காகவே 
குருவாய்‌ இருக்ற," 
“எமக்கு குரு இல்லா 
விடில்‌, தேவற்கருணையில்‌ 
யேசுவை அனுபவிக்கும்‌ பாச்‌ 
யத்தை இழக்து விடுவோம்‌, 
ஈற்கருணைப்‌ பேழையில்‌ கிறிஸ்‌ 
துவை வைப்பவர்‌ யார ? குரு 
அல்லவா, ஞானனள்கானத்தி 
னல்‌ எமது ஆன்மாவை இருச்‌ 


சபையீல்‌ சேர்த்தது யார்‌ 0. 


வாழ்க்சைப்‌ பயணத்திலே 
எமது ஆன்மாவுக்குப்‌ பல 
மளித்து. அதற்கு ஊட்டம்‌ 
ளித்து தடனளிப்பதுயார்‌? 
அதுவும்‌ குருவே. எமது 
அன்‌ மாவுக்கு ௮ன்னை யைப்‌ 
போல்‌ இருந்து அதைப்‌ 
போஷித்து வருகிறார்‌, தாய்‌ 
தன்சேய்க்கு அமுதூட்டி 
வளாப்பதுபேோல இதை 
வாங்கி உண்ணுங்கள்‌, இது 
எங்கள்‌ ஆண்டவராகிய யேசுக்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌, இது 
உங்களை வழிஈடத்தி கித்திய 
வாழ்வுக்கு அழைத்துச்‌ செல்‌ 
லுவதாக என்று குரு ஈமக்‌ 
குச்கூறி ஈம்மைத்‌ தெய்வீக 
உணவினால்‌ ஊட்டமளித்து 
வளர்க்கிறார்‌ ரோ”. 
(தொடரும்‌,) 


இருபது புதுமைகளில்‌ ... 


(1ஆம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி] 
தானும்‌ காணப்படவில்லை,குண 
மடைந்த அந்தக்‌ சன்னியாஸ்‌ 
திரி சோய்வாய்ப்‌ பட்டிருக்க 
தனது படுக்கையின்‌ மணியை 
அடித்தாள்‌, தனது அழைப்‌ 
பின்பேரில்‌ அங்கு ஓடிவந்த 
சன்னியாஸ்திரியை கோக்க: 
“ பாருங்கள்‌, கான்‌ சுகமடைக்‌ 
இருக்கிறேன்‌ ” என்று அவள்‌ 
பகர்க்தாள்‌, தங்கள்‌ இற்றால 
யத்தில்‌ கூடியிருந்து அவளுக 
காகச்‌ செபஞ்செய்து கொண்‌ 
டிருந்த ஏனைய கன்னியாஸ்திரி 
களும்‌ அவள்‌ இருந்த அறைக்கு 
அவ 
ளுக்கு ஏதோ அறிவு தடமோறி 
விட்டதென்று தான்‌ அவர்கள்‌ 
நினைத்தார்கள்‌. ஆனால்‌, அவ 


ளோ !:( நான்‌ செளச்கயமாய்‌ 


இருச்‌றேன்‌ '' என்று அழுத்‌ 
தமாகச்‌ கூறிரின்றாள்‌. “தயவு 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


செய்து எனக்குச்‌ சாப்பாட 
டை ஏதும்‌ தாருங்கள்‌ "என்று 
அவர்களைக்‌ கேட்டாள்‌. உட 
னே டக்றாஒருவர்‌ அழைச்கப்‌ 
பட்டுவச த பரிசோதித்‌ தவிட்டு 
அவளில்‌ பிழைபாடு எதனையும்‌ 
சண்டுகொள்ள முடியாதவ 
ரானார்‌, 

வைத்திய நிபுணர்கள்‌ நடத்‌ 
திய பரிசோதனையில்‌ அவள்‌ 
செளக்கய மடைக்தமைமக்கு 
வைத்திய அன்றேல்‌ இயற்கை 
சம்பக்தமான காரணம்‌ எதுவு 
மில்லைபெயன்பது ஸ்திரப்படுத 
தப்பட்டது, அதனால்‌ சுபா 
வத்திற்கு மாருனதென்பது 
நிலைஈாட்டப்பட்ட ௮, எழுத்து 
மூலம்‌ தரப்பட்டூள்ள இச்சான்‌ 
அம்‌ புனிதர்பட்டம்‌ அருளுவ 
தற்கான விசாரணை ஈடத்தும்‌ 
திருச்சங்கத்தின்முன்‌ சமர்ப்‌ 
பிக்கப்‌ படகிருச்கறது, 


புனிதர்‌ வின்சென்ற்‌ டி போல்‌ தருமசபை 
புனிதர்‌ சூசையப்பர்‌ பந்தி யாழ்ப்பாணம்‌ 
1971-ம்‌ ஆண்டுக்கான 
64-வது வருடாந்த அறிக்கை 


புனிதர்‌ சூசையப்பர்‌ பந்தி 
யின்‌ 1971ஆம்‌ ஆண்டுக்கான 
சேவை அறிக்கையையும்‌ வரவு 
செலவுக்‌ கணக்கையும்‌ எமது 
ஞான அதிகாரிகள்‌, மேற்சங்க 
உறுப்பினர்‌, சகோதர பந்தியி 


னருக்கும்‌; உபகாரிகள்‌, அபிமா 


னிகள்‌ ஆய யாவருக்கும்‌ 
மிகுந்த பணிவன்புடன்‌ சமர்ப்‌ 
பிச்சு விழைவதோடு, கடந்த 
தான்கு ஆண்டுகளாக எமது 
அறிக்கையைப்‌ பிரசுரியா தரும்‌ 
தமைக்காக மன்னி ப்பையும்‌ 


கோரும்‌. 
- அங்கத்தவர்களும்‌ 
.. கூட்டங்களும்‌ : 


கடந்த வருடத்‌ திலே தொண்‌. 


டாற்றிய காரிய அங்கத்தவர்கள்‌ 
தொகை பதினொன்‌ அ. நிகழ்ம்த 
நாற்பத்தேழு கூட்டங்களுக்குச்‌ 
சராசரி எட்டுப்பேர்‌ சமுகமளித்‌ 
தனர்‌, கூட்டங்களின்‌ போது 
எமத டட வை இீக- 
லெளகே நலன்களை மேம்படுத்‌ 


2 
திரு. யே. அந்தோனிப்பிள்ளை 


ன (றெயில்வே) 
நெடுந்துயிலாழ்த்த 
முதலாண்டு நீனைவு 
|2--6-72 


இறைவா ! இவன்‌ தன்‌ குற்‌ 
தங்களுக்கு மன்னிப்படையவும்‌, 


சம்மனசுகளின்‌ கூட்டத்தோடு 


சேர்க்கப்படவும்‌ இருபை கூர்க்‌ 
தருளும்‌. எங்கள்‌ ஆண்டவ. ராய 
இறிஸ்‌ அவின்‌ பெயரால்‌, ஆமென்‌ 
(ஒரு பர. ஒரு அருள்‌. ஒரு திர்‌.) 

ப அன்பார்ந்தவர்களே! இவ 
ரது ஆன்மசாச்இக்காக 12-6-72 
திற்கட்ிழமை காலை 6-1௦ மணிக்‌ 
கு யாழ்ப்பாணம்‌... பரி, கொஞ்‌ 
சேஞ்சிமாதா ஆசனக்கோவிலில்‌ 
ஒப்பு கொடுக்கப்படும்‌ துக்கப்‌ 
பாடற்பூசையில்‌ பக்குபற்றி அவ 
ருக்காக வேண்டிக்கொளனாமாஅ 
தயவாகக்‌ கேட்கெ சொள்ளு 
றோம்‌. 

இவர்‌ பிரிவால்‌ அயருஅம்‌ : ட 
மனைவி, மக்கள்‌, சகோதரர்‌, 
இன சனர்‌. ri 

pcm cc pa 
நன்‌ றித்துதீ 
கற்கருணைகா 'தரின்‌ இரக்கச்‌ 
தாலம்‌, பரிசுத்த சன்னிமரியம்‌ 
மாள்‌, புனித சூசையப்பர்‌, வண. 
வண. பிதா. B. A. தோமாஸ்‌ 

0. Mx. 1 , வண. பிதா. பியோ 

சுவாமி இவர்களின்‌ மன்முட்டா 


லும்‌, எங்கள்‌ மாணவர்கள்‌ சித்‌ (-0 
நன நியாக. 


இயடைக்த இன 

இதை வெளியிடு£ழேன்‌, 
புனி,த செபமரிய அன்னையின்‌ 

அடிமை. 

[தடட அனை மையமா வகையை வ வகையை ன வன்ன ண்‌ 
ஒரு நாச வேலை : 
(1-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்ச] 

இவன்‌ ஒரு பைத்தியக்கா.ரனா 
என்று விசாரித்து அறி ய 
அவனைப்‌ பிடித்த காவற்காரர்‌ 
கள்‌ அதிகாரிகளிடம்‌ கைய 
ளித்திருக்கறார்கள்‌. இந்த 
நாசவேலை உலகில்‌ பெரும்‌ 
கவலையை ஏற்படுத்தியிருக்‌ 
கின்றது. 


மாய்‌ 


திற்கான வழிவகைகள்‌ விரிவாக 
ஆராய்க பட்டதில்‌ பண்ணல 


டன. 


காரிய அம்கதீதவர்க ளின்‌ 
தொகையை அவதானிப்ப வ ர்‌ 
களுக்கு அத்தொகை சடந்த 
காலங்களிலும்‌ பார்க்க ஏறச்‌ 
குறைய மூன்‌ நில்‌ ஒரு பங்காகக்‌ 
குறைந்திருப்பது கெள்ளிதிற்‌ 
புலப்படும்‌. தள்ளாப்‌ பராயம்‌ 
எய்‌தியமையின்‌ இல அங்க தீத 
வர்கள்‌ தங்கடமையினின்‌ றும்‌ 
இளைப்பா தினர்‌. சிலர்‌ உத்தி 
யோகமாற்றம்‌ முதலிய கார 
ணங்களினால்‌ வேற்தர்சளுக்‌ 
கேர்‌. வேறு இலெர்‌ வசதி 
யின்மை போன்ற காரணங்களை ச 
கூறிக்கொண்டு ௪ைபையினின்‌ 
அம்‌ நீங்கெர்‌. அன்றியும்‌ 
மிகுந்த ஊக்கத்‌ திடன்‌ சேவை 
புரிக்கு யாவருக்கும்‌ முனமா திரி 
கையாக விளங்கி எல்லோரா 
அம்‌ ஈன்கு மதித்த கேக்கப்‌ 
பட்டவர்களான சகோதரர்கள்‌ 
எஸ்‌. ஜே.யுவக்கம்‌, ௮, மிக்கேற்‌ 
பிள்ளை ஆஃய இரு அங்கத்தவர்‌ 
கனாம்‌ கடந்த வருடம்களிலே 
மரண கதிரையுள்‌ மறையலாயி 
னர்‌. காம்‌ இந்த அறிக்கையைத்‌ 
தயாரிக்கும்‌ இந்த சாட்களில்‌ 
சகோ. 
னார்‌, இவரும்‌ கடமையிஜற்‌ கரிசனை 
மிக்க ஒருவர்‌. இவர்களுக்‌ கு 
அஞ்சலி புரிவதோடு ஆன்மசாந்‌ 
இயை அருளும்படி இறைவனை 
இறைஞ்சுன்மம்‌. மேற்‌ 
கூதிய சாரணங்களினிமிச்‌ ௪ம்‌ 
ஏற்பட்ட அங்கத்துவ குறையை 
நிறைவாக்குதற்குப்‌ புதிய அங்‌ 
கத்தவர்கள்‌ சேரவில்லை. எமது 
சபையை அடியிட்டவ. ரான 
சேவைச்செம்மல்‌ பிறட்திக்‌ 
ஓசானம்‌ அவர்களின்‌ கருத்துக்க 
மைய பிறர்‌சசேகத்தைச்‌ செயல்‌ 
முறையிலே காண்பிப்பதற்கு 
எம்மவரிற்‌ பலர்‌ தயங்கு£ன்ற 
னர்‌ என்றே எண்ணவேண்டி 
யிருக்ற௮, அன்புச்‌ சேவையே 
சீவியமாகவும்‌ அன்பின்‌ பலியே 
மணமாகவும்‌ கொண்ட இறை 
மகன்‌ கிறிஸ்துவின்‌ போதனை 
யையும்‌ சாதனையை A ம்‌ பின 
தொடர ஏனே தயக்கம்‌. பிறர்‌ 
சிநேகச்‌ சேவையே திருமறைச்‌ 
வியம்‌ அச்‌வியத்துக்கே 
மோட்ச சம்பாவனை என்னும்‌ 
பேருண்மையைச்‌ அஇத்தித்து 
உணர்ந்து தருமச்சேவையில்‌ ஈட 
பட்டுழைக்க வருமாறு விசேஷ 
இளைஞரை அழைக்கன்‌ 
ரோம்‌: இளைஞரை வழிகா 
வோர்‌ இசைகாட்டும்படி வேண்‌ 
டுஒறோம்‌. காரிய அங்கத்தவர்‌ 
கள்‌ தொகை அ இகரிக்குமிடதீனு 
நிச்சயமாகவே எமது தரும 


- சேவை பன்மடங்கு விருத்தி 


பெறும்‌ என்பதை வெகுவிகய 


மாய்த்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 


தோம்‌. 


| கையொப்ப அங்கத்தவர்களும்‌ 


உபகாரிகளும்‌ : 

-மாதக்கோலம்‌ இரமமராகத்‌ 
தருமம்‌ வழம்‌ வரும்‌ எமது 
கையொப்ப அங்கத்தவர்களிட 
மிருந்து கடந்த வருடக்‌ திலே 
எண்ணூற்தி அறுபத்‌ இரண்டு 
ரூபாவும்‌. தீருணா தருணங்களில்‌ 
உதா ரகுணத்துடன்‌ உதவி புரி 
யும்‌ உபகாரிக ளிடமிருர்அ 
ஐஞ்ஞாத்தி எழுபத்ை தட ௮ 
ரூபாவை ரயிலும்‌ வரப்பெற்‌ 
ரேம்‌. 


- சதம்‌ ஐம்ப. 


ம. கஸ்பார்‌ சகாலமாயி : 


வாய புனிதர்‌ 


| 


கத்‌. வாலி நிகழ்ச்சி 


சிறுவர்‌ பகுதி--ஆனி 
தமிழ்ச்‌ சேவை (1) 
ஆனி [4 
நேரம்‌: மாலை 6-15 
நடத்துபவர்‌ : சகோதரி 
செரபிம்‌, எச்‌. எவ்‌. 
விடயம்‌ : 
** இவ்வியநற்கருணை 
வாழ்வின்‌ உணவு'' 
பங்குபற்றுபவர்கள்‌ ? 
்‌ புனித சம்பத்திரிசியார்‌ 
கல்லூரி மாணவர்கள்‌? 


நன்றியறிந்த ஸ்தோத்திரம்‌ 
திருஇருதய காதரின்‌ இரககத்‌ 
தாலும்‌ வியாகுல மாதாவின்‌ 
வேண்டுதலாலும்‌ கான்‌ கேட்ட 
மன்முட்டு கடைச்கப்பெற்ற ௮, 
நேர்‌ தீதியின்பட்‌ இதைப்‌ பிரசு 
ரிக்கறேன. நனறி. 
யாழ்ப்பாணம்‌. ஏ. ரி, 
சேர்க்க பணம்‌ ரூபா இரு நாத 
வழமைப்பிரசா 
ரம்‌ ஈத்தார்‌ காலத்திலே வதி 
யோருக்கு மேலதிகமான உதவி 
புரிவதற்காக எமது உபகாரிக 
ரூக்கு விசேஷ வேண்டுகோள்‌ 
விடுத்தோம்‌. . அதன்‌ பயனாக 
ஆயிரத்தியிருதாற்‌ ஜி அஅபத்‌ 
தெட்டு ரூபா சே. ரலாயிற்௮ 
இப்பணச்கதைக்‌ சொண்டு ஐம்‌ 
பத்தைம்‌து பேருக்கு வஸ்திர 
மும்‌, பல குடம்பங்களுச்கு 
விசேஷ பண உதவியும்‌ வழங்‌ 
கினோம்‌. 

உள்ள நெ௫ழ்ச் ச யுட னு ம்‌; 
மலர்ந்த முகத்துடனும்‌ எம்மை 
வரவேற்று தாராளமாகத்‌ தரு 
மம்‌ அளித்து வருவதினால்‌ 
அசேக ஏழைகளின்‌ கண்ணீ 
டைக்‌ அடைத்து ஆஅதல்‌ வரு 
விக்கும்‌ எமது உபகாரிகளுக்கு 
உள்ளம்‌ நிறைந்த ஈன்றி பாராட்‌ 
சகெரோம்‌. நா௮ மடங்கான சம்‌ 
பாவனையை இறைவனிடம்‌ 
இதைஞ்சுரறோம்‌. கூட்டவேளை 
களில்‌ இவர்களுக்காக விசேஷ 
மன்றாட்டம்‌ செய்வது மாத்திர 
மல்ல எமது தனிச்‌ செபத்திலே 
யும்‌ இவர்களுக்காக வேண்டு 
இரோம்‌. இவர்களுடைய கருத்‌ 
அகளுக்காகத்‌ தருணா தருணங்‌ 
களில்‌  திருப்பலிப்பூசைகளும்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பன்றன. 

புனிதர்‌ அந்தோனி யார்‌ 
தரும்‌ அப்பம்‌ : 

- வதியோரின்‌ அன்னதாதா 
அந்தோனியா 
ரின்‌ சலுகையாற்‌ பெற்றுச்‌ 
கொண்ட சகாயங்களுக்கு ஈன்தி 
யாக அவரின்‌ பக்தர்கள்‌ அனுப்‌ 
பும்‌ தரும அப்பக்‌ காணிக்கை 
யை மிகுந்த கன்றியுடன்‌ பெற்‌ 
அச்கொண்டு ௮வச்கஞ்க்காக 
வும்‌ மன்றாடி வரு$மரோம்‌. வறி 
யோர்‌ ப௫ிதீர்ச்கும்‌ அன்பர்‌ 
களின்‌ மனமுட்டங்களைப்‌ பெற்‌ 
அக்கொடுப்பதில்‌ புனிதர்‌ அம்‌ 
தோனியார்‌ எப்போதும்‌ 
விசேஷ கரிசனையடையவ ரா 
யிருக்கிறாச்‌ என்பலைத அவர்‌ தம்‌ 
அடியார்களுக்கு மீண்டும்‌ 
நினை ஷட்டேறோம்‌. 


_ தொடரும்‌ 


சத்தியவேத பாதுகாவலன்‌ 


தி ணையை 


ச்‌ 


10.6.1972 


அருளப்ப பாப்பானவரின்‌ 


லனனபத்த்‌ தீரு யாத்திரை 


இச்‌ சரிக்தபடியே இருக்கிறார்‌. 


திருச்சபையைச்‌ சிலவருட 
காலமே ஆட்சிசெ.ப்து உலகப்‌ 
பிரசித்திபெற்ற 23-ம்‌ அருளப்‌ 
ப பாப்பானவர்‌ ' 1968-ம்ாூ0 
ஆனிமாதம்‌ 3-க்தேதி பரமபத 
மடைந்தார்‌. அவர்‌ மரணத்‌ 
திரையில்‌ மறைர்து இரு வரு 
டங்களும்‌, சிலமாதங்களும்‌ 
சென்றது செல்லா திருக்கும்‌ 
போதே அவரிடமாகவக்த ஆரே 
வது சின்னப்ப பாப்பரசர்‌ கத 
தோலிக்க உலசமுழுவதும்‌ பிர 
மிக்கும்படி யாய்‌ எதிர்பாராத 
ஒரு செய்தியை வெளியிடலா 
னா. அல்‌ தாவது, தாமும்‌, 
அகல முழுவதிலுமுள்ள க்த்‌ 
தோலிக்க மக்களும்‌ ஈம்புவது 
போல அருளப்ப பாப்பானவர்‌ 
ஒரு புனிதராகப்‌ பிரகடனஞ்‌ 
செய்வ தற்கு வழிபண்ணுவ 
தான விசாசணை ஆரம்பிக்கப்‌ 
படவிருப்பதாக அறிவித்தார்‌ ர்‌, 
பிரதாபம்‌ வாய்க்‌ த * தேவ 
தொண்டா்‌'', தன அவருக்குத்‌ 
திருப்பட்டம்‌ அருளுவதற்‌ 
கான விசாசணை இன்று வெற்‌ 
றிகரமாக முன்னே றிக்கொண் 
டிருக்கன்றது, 
இர்‌ தவேளை வடஇத்தாலியி 
அள்ள பேர்காமோ நகருக்குச்‌ 
சமீபமான சொட்டோ இல்‌ 
மொன்ரே எனப்பெயரிய அவர்‌ 
பிறந்த சிறுகராமம்‌ இன்று 
ஒரு வருடாக்த யாத்திரைத்‌ 
தலமாகக்‌ காட்ியளிக்கின்‌ 
fat ஏனெனில்‌, காலஞ்சென்‌ 
அருளப்ப பாப்பானவர்‌ இங்‌ 
கேதான்‌ 1881-ம்‌.ஆண்டு பிறர்‌ 
தார்‌. தமது விடுமுறைகளின்‌ 
போது ஏறக்குறைய முப்பது 
ஆண்டுகளாக இங்குதான்‌ அவர்‌ 
வந்‌ அுபோய்க்கொண்டிருக்கார்‌. 
அவர்‌ மாணமடைக்த முதல்‌ 
ஆண்டு கிறைவாயெ 1964 ஆனி 
மாதத்திலே ஒருசில ஆயிசம்‌ 
மக்களே அவர்‌ சறுவராய்‌ 
இருத்‌ நன்கு அறிக்தி 
ருந்த நேசிததிருந்த இடங்‌ 
களைத்‌ தரிசிப்பதற்காக அந்தக்‌ 
இராமஞ்‌ சென்றிருக்தார்கள்‌. 
1965 ஆம்‌ ஆண்டு முன்னிலும்‌ 
அதிகமானோர்‌ சென்றார்கள்‌, 
ஆலை, சென்ற ஆண்டிலோ 
மக்சளின்கூட்டம்‌ எக்காலத்தி 
லும்‌ பார்க்க மிகஅதிசமாய்‌ 
இருநத அ, 
கோடைகாலத்திலே இட்தக்‌ 
சொமத்தின்‌ வீதிசளிலெல்லாம்‌ 
இத்தாலியில்‌ பேசப்படும்‌ ஒவ்‌ 
வொரு மொழியையும்‌ கேட்ச 
லாம்‌, சிரிலிதிவிலீருக் தம்‌, 
இத்தாலியின்‌ வறிய தென்பகு 
தியிலுள்ள இராமங்களின்‌ மா 
வட்டங்க ளீலிருக்தும்‌, அருளப்‌ 
ப பாப்பானவர்‌ கருதினால்‌ அதி 
ெத்றிரானயிரா்யிருக்க வெ 
னிஸ்‌ ஈகரிலிருக்தும்‌, மிலான்‌ 
நகரின்‌ கைத்தொழில்‌ பிரதே 
சங்களிலிருக்தும்‌ மக்கள்‌ திரள்‌ 
திரளாக இக்கசாமத்தைகோக்‌ 


ee பெபெபெட்ட்டட்ட்ட்டட்ட்ட்ட ப ட டட்ட்ட்ட்ட்ட்டயயப்யியிவயவய்விலியயயயமவமை 

இப்பத்திரிகை யாழ்ப்பாணம்‌, 5-ம்‌ குறுக்குத்தெருவில்‌ 20 ஆம்‌ இலக்கத்தில்‌ வதியும்‌ திரு, நீக்கிலஸ்‌ 
ஜேம்ஸ்‌ அவர்களால்‌ உரிமையாளருக்காக அர்ச்‌, சூசைமாமுனிவர்‌ அச்சகத்தில்‌ 1972-ம்ஸூ ஆனி 
மாதம்‌ 10-ந்தேதி சனிக்கிழமை அச்சிடப்பெற்று வெஸியிடப்பட்டது? 
பாணம்‌3 தொலயேசி: 300: தாபிதம்‌? 1876 


பிடி அரிச ச்‌ சண்டலிர்‌ 260 Dy Noolaham Foundation. 


noolaham.org | aavanaham.org 


வர 


'விகளுக்கெஃலாம்‌ அணைகடக்த- 


கள்‌, அங்கே அவர்‌ தமது வி 


முறைகளைச்‌ செலவீட்ட “(கா்‌ . 
மெயிற்றினே "கின்‌ ஊடாக 
அவர்‌ . 
பிறந்த எளிமையான. அறை: 


நடமாடுகனராகள்‌, 


யைக்‌ கண்டுகொள்வதற்காகச்‌ 
கயூவரிசையிலே பயபக்‌ தியுடன்‌ 


நிற்கின்‌ மூர்கள்‌, 


ஆனால்‌, சொட்டோ இல: 


மொண்ரேஎனும்‌ அக்தக்கொ 


மத்தில்‌ அதிமிகவாக வூகரிக்‌ 


கப்படுசறவர்‌ அருளப்ப பாப்‌ 
பானவரின்‌ சகோதரரான சவே 
ரியோ றொங்கலி அவர்களே. 
இறதுவரரயும்‌, இளை ஞராயும 


இருக்‌ தகசாலச்திலே ஆஞ்ஜெ 


லோ றெொங்கலி (பாப்பானவர்‌) 
யைப்பற்றி அவருக்குள்ளஞாப 
கங்களையிட்டு யாத்திரிகர்கள்‌ 


பேசாவலுடன்‌ கேட்கும்‌ கேள்‌ 


பொறுமையுடன்‌ அவா்‌ ல்‌ 
ளிச்னெறார்‌. !' அவர்‌ எப்போ 
துமே அதிகம்‌ கலலவராய்‌ இருக்‌ 
தார்‌ எனறு அவர்களுக்கு 


அவர்‌ சொல்லுறார்‌, “லல 


பாப்பானவர்‌ ” என்று பாரம்‌ 
பரியத்தில்‌ ஏற்சனவே இடம்‌ 
பெற்றுள்ள அருளப்ப பாப்‌ 


பானவரை மக்கள்‌ இவ்வாறே 


ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளு. 


-இன்றார்கள்‌, 


இந்திய 
கத்‌. பத்திரிகை 

கொள்கைக்காகத்‌ 

தண்டிக்கப்பட்டது 
இந்தியாவில்‌ கிறீஸ்‌ தவர்‌ 
மத்தியில்‌ பிரபலம்‌ பெற்ற 
“சத்திய தீபன்‌” என்னும்‌: 
கத்தோலிக்க பத்திரிகை 
அதன்‌ கொள்கைக்கு எது 
சான ஒரு கருமக்தைச்செய்ய 


மறுத்தன்‌ காரணமாக தண்‌ 


டனைக்கு உள்ளாகியிருக்கின்‌' 


று, சமீபகாலத்தில்‌ இந்திய 
அரசாங்கம்‌ கர்ப்பத்தடை 
யை மக்கள்‌ மத்தியில்‌ பரப்பு 
வதற்காக பெருஞ்‌ செலவில்‌ 
பத்திரிகைகளில்‌ விளம்பரம்‌: 
கள்‌ செய்து வருகின்‌ ற ௮. 
அர்காட்டில்‌ 3000 பிரதி கள்‌ 
விற்கும்‌ பத்திரிகைகளுக்கு 
அரசாங்க விளம்பசகங்கள்‌ 
அச்‌டெக்‌ கிடைக்கின்றன, 

இதனால்‌ இப்பத்திரிகைகள்‌ 
ஓரளவு பணக்கஷ்டத தைத்‌ 
தவிர்த்துக்‌ கொள்கின்றன. 
சத்தியதீபன்‌ 70,000 பிரதி 
களை வெளியிடும்‌ வாரப்பத்‌ 
திரிகை. கர்ப்பத்தடை விளம்‌ 
பரங்களை வெளிப்படுத்த 
மறுத்துவிட்ட தனால்‌ அம்‌ 
சாங்க விளம்பரங் க ரி ஓ ல்‌ 
வரும்‌ நன்மையும்‌ அதற்குக்‌ 
கிடைக்கவில்லை. 


தந்தி; 6 கதலிக்‌ பிறஸ்‌”” யாழ்ம்‌ 


்‌ 2 


ஸர்‌ 


